© [Regd. No. TN/CCN/467/2012-14. 
GOVERNMENT OF TAMIL NADU [R. Dis. No. 197/2009. 
2024 [Price: Rs. 2.40 Paise. 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


PUBLISHED BY AUTHORITY 


No. 15] CHENNAI, WEDNESDAY, APRIL 10, 2024 
Panguni 28, Sobakiruthu, Thiruvalluvar Aandu—2055 


Part ll—Section 2 


Notifications or Orders of interest to a section of the public 
issued by Secretariat Departments. 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


CONTENTS 
Pages. Pages. 
HOME DEPARTMENT. REVENUE AND DISASTER 
Tamil Nadu Civil Courts Act and Code of க er ட ன்‌ 
Criminal Procedure.—Constitution of a Revenue and _ Disaster Management 
District Munsif-cum-Judicial Magistrate Department - Survey and Settlement - 
’ Held over cases in Natham Settlement 
Court at Kilpennathur etc. er x 204 


Scheme/Town = Settlement Schemes 
Conferring powers to the officials - 


தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ Delegation of Powers - Extending the 
மேம்பாட்டுத்‌ துறை validity for 2 years Notifications - Orders - 
Issued... 206-207 
Labour Courts for Adjudication .. = 204-206 


D.T.P.—lI-2 (15)—1 [203] 


204 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part II—Sec. 2 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


HOME DEPARTMENT 


Constitution of ௨ District Munsif-cum-Judicial 
Magistrate Court at Kilpennathur under the 
Tamil Nadu Civil Courts Act and Code of Criminal 
Procedure. 


[G.O.Ms. No. 246, Home (Courts-Ill), 16th March 2024, 
பங்குணி 3, சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2025.] 


No. ॥(2)/10/303/2024.--1ர exercise of the powers 
conferred by the first paragraph of section 4 of the 
Tamil Nadu Civil Courts Act, 1873 (Central Act III of 1873), 
the Governor of Tamil Nadu, hereby alters the number 
of District Munsifs to be appointed under the said Act 
for Tiruvannamalai District as eleven with effect from the 
date on which the District Munsif assumes charge of 
the District Munsifts Court at Kilpennathur. 


NOTIFICATION - II 


[G.O.Ms. No. 246, Home (Courts-Ill), 16th March 2024, 
பங்குணி 3, சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2025.] 


No. ॥(2)//10/304/2024.--1ர exercise of the powers 
conferred by the second paragraph of section 4 of the 
Tamil Nadu Civil Courts Act, 1873 (Central Act III of 1873), 
the Governor of Tamil Nadu, after consultation with the 
High Court, Madras, hereby fixes the number of District 
Munsifs to be appointed for District Munsifs Cout at 
Kilpennathur in Tiruvannamalai District as one with effect 
from the date on which the District Munsif assumes 
charge of the District Munsifs Court at Kilpennathur. 


NOTIFICATION - III 


[G.O.Ms. No. 246, Home (Courts-lll), 16th March 2024, 
பங்குணி 3, சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2025.] 


No. ॥(2)/10/305/2024.--1ர exercise of the powers 
conferred by section 10 of the Tamil Nadu Civil Courts 
Act, 1873 (Central Act Ill of 1873), the Governor of 
Tamil Nadu hereby directs that, in the District of 
Tiruvannamalai, the Subordinate Judge's Court at 
Tiruvannamalai shall have and exercise original jurisdiction 
over the District Munsif's Cout at Kilpennathur — in 
addition to its existing jurisdiction, with effect from the 
date on which the District Munsifs assumes charge of 
the District Munsifts Court at Kilpennathur. 


[G.O.Ms. No. 247, Home (Courts-Ill), 16th March 2024, 
பங்குணி 3, சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2025.] 


No. ॥(2)/10/306/2024.--1ர exercise of the powers 
conferred by sub-section (1) of Section 11 of the Code 
of Criminal Procedure, 1973 (Central Act 2 of 1974), 
the Governor of Tamil Nadu, after consultation with the 


High Court, Madras, hereby establishes a Court of Judicial 
Magistrate at Kilpennathur in Tiruvannamalai District. 


P. AMUDHA, 
Principal Secretary to Government. 


தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ மேம்பாட்டுத்‌ துறை 


Disputes between workmen and Managements referred 
to Labour Courts for Adjudication 


தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம்‌ (திருநெல்வேலி) லிட்‌., 
நாகர்கோவில்‌ மண்டலம்‌, நாகர்கோவில்‌ 


[அரசாணை (ig) எண்‌,740, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ 
மேம்பாட்டு (LS துறை, 1 மாரீச்‌ 2024 மாசி-18, சோபகிருது, 
திருவள்ளுவர்‌ ஆண்டு-2025.] 


No. 11(2)/ப//50/307/2024.--தமிழ்நாடு அரசு போக்குவரத்து 
கழகம்‌ (திருநெல்வேலி) லிட்‌., நாகர்கோவில்‌ மண்டலம்‌, 
நாகர்கோவில்‌ என்ற நிர்வாகத்திற்கும்‌ பொதுச்செயலாளர்‌, 
தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்‌ கழக காமராஜ்‌ 
நாடார்‌ தொழிலாளர்‌ சங்கம்‌, நாகர்கோவில்‌ என்ற 
தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது 
என்று அரசு கருதுவதாலும்‌; இத்தொழிற்தகராறை பின்வரும்‌ 
எழுவினாவுடன்‌ திருநெல்வேலி தொழிலாளர்‌ நீதிமன்றத்தின்‌ 
தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர்‌ 
அவர்கள்‌ கருதுவதாலும்‌; 1947 ஆம்‌ ஆண்டு தொழிற்‌ 
தகராறுகள்‌ சட்டத்தின்‌ (மத்திய சட்டம்‌ 4/1947) 100 
(9 பிரிவிலும்‌, 1006) பிரிவின்‌ வரம்பு நிபந்தனையிலும்‌ 
வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ கொண்டு தமிழ்நாடு ஆளுநர்‌ 
அவர்கள்‌, மேற்சொன்ன தொழிற்தகராறு, திருநெல்வேலி, 
தொழிலாளர்‌ நீதிமன்றத்‌ தீர்விற்கு அனுப்பப்பட வேண்டும்‌ 
என்று இதனால்‌ ஆணையிடுகிறார்‌. 


எழுவினா 


மனுதாரர்‌ திரு.ஜே.முகமது உவைஸ்‌, நடத்துநர்‌ (பணி எண்‌. 
1120130099 (10975)) என்பவருக்கு நிர்வாகத்தின்‌ அலுவலக 
ஆணை எண்‌. 760/லீகல்‌-05/ஒழுங்கு/த அபோக/தி.நகர்‌/2021, 
நாள்‌, 25,14.2022-ன்படி அன்னாரது ஊதிய உயர்வினை 
வருங்காலத்தில்‌ பாதிக்கும்‌ வண்ணம்‌ ஆறு மாதங்கள்‌ நிறுத்தம்‌ 
செய்து வழங்கப்பட்ட தண்டனையை ரத்து செய்ய வேண்டும்‌ 
என்ற தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயமானது தானா? 
ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 


மேலும்‌, 1947 ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ 
சட்டத்தின்‌ 10 (2A) பிரிவின்கீழ்‌, இந்த ஆணையைப்‌ 
பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ தீர்ப்பு 
அளிக்குமாறு, திருநெல்வேலி, தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ கேட்டுக்‌ 
கொள்ளப்படுகிறது. 


[அரசாணை (ig) எண்‌.188 தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ 
மேம்பாட்டு (ரித்‌ துறை, 14 மாரச்‌ 2024 பங்குனி 1, சோபகிருது, 
திருவள்ளுவர்‌ ஆண்டு-2025.] 


No. |1(2)/ட//50/306/2024.--தமிழ்நாடு அரசு போக்குவரத்து 
கழகம்‌ (திருநெல்வேலி) லிட்‌., நாகர்கோவில்‌ மண்டலம்‌ 


Apr. 10, 2024] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


205 


என்ற நிர்வாகத்திற்கும்‌ தமிழக அரசு போக்குவரத்து 
தொழிலாளர்‌ சங்கம்‌, இராணித்தோட்டம்‌, நாகர்கோவில்‌ என்ற 
தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது 
என்று அரசு கருதுவதாலும்‌; இத்தொழிற்தகராறை பின்வரும்‌ 
எழுவினாவுடன்‌ திருநெல்வேலி தொழிலாளர்‌ நீதிமன்றத்தின்‌ 
தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர்‌ 
அவர்கள்‌ கருதுவதாலும்‌; 1947 ஆம்‌ ஆண்டு தொழிற்‌ 
தகராறுகள்‌ சட்டத்தின்‌ (மத்திய சட்டம்‌ XIV/1947) 100 
(9 பிரிவிலும்‌, 10(0(0) பிரிவின்‌ வரம்பு நிபந்தனையிலும்‌ 
வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ கொண்டு தமிழ்நாடு ஆளுநர்‌ 
அவர்கள்‌. மேற்சொன்ன தொழிற்தகராறு, திருநெல்வேலி, 
தொழிலாளர்‌ நீதிமன்றத்‌ தீர்விற்கு அனுப்பப்பட வேண்டும்‌ 
என்று இதனால்‌ ஆணையிடுகிறார்‌. 


எழுவினா 


மனுதாரர்‌ திரு.|/.ஜாண்சன்‌, ஒட்டுநர்‌ (இடிபி எண்‌. 9908) 
என்பவருக்கு நிர்வாகத்தின்‌ அலுவலக ஆணை எண்‌. 436/லீகல்‌ - 
04/ ஒழுங்கு/ தநாஅபோக/ 2009, நாள்‌. 17.03.2012-ன்படி 
ஊதிய உயர்வை வருங்காலத்தில்‌ பாதிக்கும்‌ வண்ணம்‌ ஒரு 
வருடத்திற்கு நிறுத்தி வைத்து பிறப்பிக்கப்பட்ட உத்தரவினை 
ரத்து செய்ய வேண்டும்‌ என்ற தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை 
நியாயமானது தானா? ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 


மேலும்‌, 1947 ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ 
சட்டத்தின்‌ 10 (2A) பிரிவின்கீழ்‌, இந்த ஆணையைப்‌ 
பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ தீர்ப்பு 
அளிக்குமாறு, திருநெல்வேலி, தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ கேட்டுக்‌ 
கொள்ளப்படுகிறது. 


[அரசாணை (ig) எண்‌,191 தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ 
திறன்‌ மேம்பாட்டு (ரித்‌ துறை, 14 மார்ச்‌ 2024, பங்குனி 1, 
சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2025.] 


No. |1(2)/ப/7/50/309/2024.--தமிழ்நாடு அரசு போக்குவரத்து 
கழகம்‌ (திருநெல்வேலி) லிட்‌. நாகர்கோவில்‌ மண்டலம்‌, 
நாகர்கோவில்‌ என்ற நிர்வாகத்திற்கும்‌ பொதுச்செயலாளர்‌, 
தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்‌ கழக தொழிலாளர்‌ 
முன்னேற்றச்‌ சங்கம்‌, நாகர்கோவில்‌ என்ற 
தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது 
என்று அரசு கருதுவதாலும்‌; இத்தொழிற்தகராறை பின்வரும்‌ 
எழுவினாவுடன்‌ திருநெல்வேலி தொழிலாளர்‌ நீதிமன்றத்தின்‌ 
தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர்‌ 
அவர்கள்‌ கருதுவதாலும்‌; 1947 ஆம்‌ ஆண்டு தொழிற்‌ 
தகராறுகள்‌ சட்டத்தின்‌ (மத்திய சட்டம்‌ XIV/1947) 100) 
(9 பிரிவிலும்‌, 10(0(60) பிரிவின்‌ வரம்பு நிபந்தனையிலும்‌ 
வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ கொண்டு தமிழ்நாடு ஆளுநர்‌ 
அவர்கள்‌, மேற்சொன்ன தொழிற்தகராறு, திருநெல்வேலி, 
தொழிலாளர்‌ நீதிமன்றத்‌ தீர்விற்கு அனுப்பப்பட வேண்டும்‌ 
என்று இதனால்‌ ஆணையிடுகிறார்‌. 


எழுவினா 


மனுதாரர்‌ திரு./.பழனிகுமார்‌, சிறப்புநிலை ஒட்டுநர்‌ 
(பணி எண்‌. T2D970086 (3246) என்பவருக்கு நிர்வாகத்தின்‌ 
அலுவலக ஆணை எண்‌. 1246/லீகல்‌-05 / ஒழுங்கு / ததுபோக / 
தி.நகர்‌ / 2021, நாள்‌. 28.04.2022-ன்படி வழங்கப்பட்ட 
தண்டனையான ஊதிய உயர்வினை வருங்காலத்தில்‌ பாதிக்கும்‌ 
வண்ணம்‌ மூன்று வருடம்‌ நிறுத்தி வைத்து ஆணையிடப்பட்டதை 
ரத்து செய்ய வேண்டும்‌ என்ற தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை 
நியாயமானது தானா? ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 


மேலும்‌, 1947 ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ 
சட்டத்தின்‌ 10 (2A) பிரிவின்கீழ்‌, இந்த ஆணையைப்‌ 
பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ தீர்ப்பு 
அளிக்குமாறு, திருநெல்வேலி, தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ கேட்டுக்‌ 
கொள்ளப்படுகிறது. 


[அரசாணை (ig) எண்‌,204 தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ 
திறன்‌ மேம்பாட்டு (ரத்‌ துறை, 14 மார்ச்‌ 2024, பங்குனி 1, 
சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு, 2055.] 


No. 11(2)/LWSD/310/2024.—siilppr®) அரசு போக்குவரத்து 
கழகம்‌ (திருநெல்வேலி) லிட்‌, நாகர்கோவில்‌ மண்டலம்‌, 
நாகர்கோவில்‌ என்ற நிர்வாகத்திற்கும்‌ பொதுச்செயலாளர்‌, 
தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்‌ கழக தொழிலாளர்‌ 
முன்னேற்றச்‌ சங்கம்‌, நாகர்கோவில்‌ என்ற 
தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது 
என்று அரசு கருதுவதாலும்‌; இத்தொழிற்தகராறை பின்வரும்‌ 
எழுவினாவுடன்‌ திருநெல்வேலி தொழிலாளர்‌ நீதிமன்றத்தின்‌ 
தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு 
ஆளுநர்‌ அவர்கள்‌ கருதுவதாலும்‌; 1947 ஆம்‌ ஆண்டு 
தொழிற்‌ தகராறுகள்‌ சட்டத்தின்‌ (மத்திய சட்டம்‌ XIV/1947) 
10(1(0) பிரிவிலும்‌, 10(1(0) பிரிவின்‌ வரம்பு நிபந்தனையிலும்‌ 
வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ கொண்டு தமிழ்நாடு ஆளுநர்‌ 
அவர்கள்‌, மேற்சொன்ன தொழிற்தகராறு, திருநெல்வேலி, 
தொழிலாளர்‌ நீதிமன்றத்‌ தீர்விற்கு அனுப்பப்பட வேண்டும்‌ 
என்று இதனால்‌ ஆணையிடுகிறார்‌. 


எழுவினா 


மனுதாரர்‌ திரு/.*.ரெதீஷ்குமார்‌. ஒட்டுநர்‌ (பணி எண்‌. 
9710) என்பவருக்கு நிர்வாகத்தின்‌ மேல்முறையீட்டு ஆணை 
எண்‌. 6473/௪11/தஅபோக/திலி/2016, நாள்‌. 16.02.2019-ன்படி 
அன்னாரது ஊதிய உயர்வினை வருங்காலத்தில்‌ பாதிக்கும்‌ 
வண்ணம்‌ 18 மாதத்திற்கு நிறுத்தம்‌ செய்தும்‌, அதனை நிலுவைத்‌ 
தொகை ஏதுமின்றி (without arrear amount) அமல்படுத்திடவும்‌ 
ஆணையிடப்பட்ட தண்டனையை ரத்து செய்ய வேண்டும்‌ என்ற 
தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயமானது தானா? ஆம்‌ 
எனில்‌ உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 


மேலும்‌, 1947 ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ 
சட்டத்தின்‌ 10 (2A) பிரிவின்கீழ்‌, இந்த ஆணையைப்‌ 
பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ தீர்ப்பு 
அளிக்குமாறு, திருநெல்வேலி, தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ கேட்டுக்‌ 
கொள்ளப்படுகிறது. 


தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்கழகம்‌ (கும்பகோணம்‌) லிட்‌., 
காரைக்குடி மண்டலம்‌ 


[அரசாணை (ig) எண்‌.190 தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ 
திறன்‌ மேம்பாட்டு (ரத்‌ துறை, 14 மார்ச்‌ 2024, பங்குனி 1, 
சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு, 2055.] 


No. 11(2)/LWSD/311/2024.—s 1 por@ 
போக்குவரத்துக்கழகம்‌ (கும்பகோணம்‌) லிட்‌., காரைக்குடி 
மண்டலம்‌ என்ற நிர்வாகத்திற்கும்‌ தமிழ்நாடு அரசு 
போக்குவரத்து தொழிலாளர்‌ சங்கம்‌ (போப) மதுரை என்ற 
தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது 
என்று அரசு கருதுவதாலும்‌; இத்தொழிற்தகராறை பின்வரும்‌ 
எழுவினாவுடன்‌ மதுரை தொழிலாளர்‌ நீதிமன்றத்தின்‌ 
தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு 
ஆளுநர்‌ அவர்கள்‌ கருதுவதாலும்‌; 1947 ஆம்‌ ஆண்டு 
தொழிற்‌ தகராறுகள்‌ சட்டத்தின்‌ (மத்திய சட்டம்‌ XIV/1947) 
10(1(0) பிரிவிலும்‌, 10(1)(0) பிரிவின்‌ வரம்பு நிபந்தனையிலும்‌ 


அரசு 


206 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part II—Sec. 2 


வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ கொண்டு தமிழ்நாடு 
ஆளுநர்‌ அவர்கள்‌, மேற்சொன்ன தொழிற்தகராறு, மதுரை, 
தொழிலாளர்‌ நீதிமன்றத்‌ தீர்விற்கு அனுப்பப்பட வேண்டும்‌ 
என்று இதனால்‌ ஆணையிடுகிறார்‌. 


எழுவினா 


திரு.பி.பால்ராஜ்‌ (08DR3583) என்பவரின்‌ அடுத்தகட்ட 
ஊதிய உயர்வை அதன்‌ திரண்ட பயனுடன்‌ இரண்டு வருட 
காலத்திற்கு நிறுத்தம்‌ செய்து நிர்வாகம்‌ வழங்கிய எண்‌. 
டிஎன்‌எஸ்டிசி/டிஎஸ்‌/டி2/174, நாள்‌.11.11.2014 உத்தரவினை 
ரத்து செய்ய வேண்டும்‌ என்ற தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை 
நியாயமானதா? ஆம்‌ எனில்‌ உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 


மேலும்‌, 1947 ஆம்‌ ஆண்டு தொழிற்‌ தகராறுகள்‌ சட்டத்தின்‌ 
10 (2A) பிரிவின்கீழ்‌, இந்த ஆணையைப்‌ பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ தீர்ப்பு அளிக்குமாறு, 
மதுரை, தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ கேட்டுக்‌ கொள்ளப்படுகிறது. 


குமார்‌ ஜயந்த்‌, 


அரசு கூடுதல்‌ தலைமைச்‌ செயலாளர்‌. 


REVENUE AND DISASTER MANAGEMENT 
DEPARTMENT 


[Revenue and Disaster Management Department - 
Survey and Settlement - Held over cases in Natham 
Settlement Scheme/Town Settlement Schemes - 
Conferring powers to the officials - Delegation 
of Powers - Extending the validity for 2 years - 
Notifications - Orders - Issued.] 


The following Government Order is Published:- 


[G.O. Ms No. 98, Revenue & Disaster Management 
Department, Survey & Settlement Wing, SS-II(1) 
12th March 2024, மாசி 29, சோபகிருது, திருவள்ளுவர்‌ 
ஆண்டு-2025.] 

READ: 

1. GOMs. No.233, Revenue & Disaster Management 
[SS-II(1)] Department, dated 05.02.2021. 


(Tamil Nadu Government Gazette Notification 
No.8, dated 24.02.2021) 


2. G.O.(Ms) No.607, Revenue & Disaster 
Management [SS-II(1)] Department, dated 
19.12.2022. (Tamil Nadu Government Gazette 
Notification No.2, dated 11.01.2023) 


3. From the Commissioner of Land Administration, 
Letter No.R2/4139690/2023, dated 20.02.2024. 


Order: No. 98, Revenue & Disaster Management, 


12th March 2024. 


In the letter third read above, the Commissioner of 
Land Administration has stated, that the Government in 
G.O.(Ms) No.233, Revenue & Disaster Management [SS-II(1)] 
Department, dated 05.02.2021 have issued a notification 
by conferring the powers to the Sub Collectors / Revenue 
Divisional Officers for disposing of the held-over cases, which 
are recorded as 'Ryot - withheld’ in the Natham Settlement / 
Town Settlement Schemes (Revenue Follow up works.) 
The powers have been conferred to the District Revenue 
Officer and the Commissioner of Land Administration as 
Appellate Authority and Revision Authority respectively, 
for the period of one year from the date of issue of the 
notification (i.e. 24.02.2021). 


2. The Commissioner of Land Administration has also 
stated that, the Government in their G.O.(Ms) No.607, 
Revenue & Disaster Management [SS-II(1)] Department, 
dated 19.12.2022 after carefully consideration in the light 
of the rules prevailing in force, have ordered to extent 
the validity of G.O.Ms.No.233 the Revenue & Disaster 
Management [SS-II(1)] Department, dated 05.02.2021 for a 
further period of two years from 24.02.2022 to 23.02.2024, 
for completion of the Ryot-withheld cases in Natham/Town 
Settlement Schemes all over Tamil Nadu. Now, the District 
Collector, Erode has again requested to extend the period 
of validity of said G.O.(Ms) No.233, Revenue & Disaster 
Management [SS-II(1)] Department, dated 05.02.2021 to 
retain it as a permanent sanction G.O. as Held Over 
cases division wise as follows:- 


Gobichettipalayam 8779 1815 6964 
Municipal Corporation area 13010 12648 


Apr. 10, 2024] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


207 


3. The Commissioner of Land Administration has further 
stated that, similar situation is prevailing in all the districts 
and the extension of time limit is very much inevitable 
to accommodate thronging patta transfer petitions, as it 
is a vulnerable issue, involving the title of property of 
general public on their right. In the circumstances narrated 
as above, the Commissioner of Land Administration has 
requested to issue necessary order for the extension of 
G.O. (Ms) No.233, Revenue & Disaster Management [55-॥(1)] 
Department, dated 05.02.2021 for a period of two years. 


4. The Government after careful consideration in 
the light of the rules prevailing in force, hereby order 
to extend the validity of the G.O.(Ms) No.233, Revenue 
& Disaster Management [SS-II(1)] Department, dated 
05.02.2021 for a further two years from 24.02.2024, for 
disposing of the "Held over cases" which are recorded 
as "Ryot withheld" in Natham Settlement Scheme / Town 
Settlement Schemes (Revenue Follow-Up Work) 


5. The powers conferred to the authorities for 
disposing the Held Over cases, which are recorded as 
“Ryot Withheld” in Natham Settlement Scheme / Town 
Settlement Schemes (Revenue Follow up work) in the 
G.O. (Ms) No.233, Revenue & Disaster Management 
[SS-II(1)] Department, dated 05.02.2021 will be continued 
for a further period of two years as mentioned in 
paragraph 4 above. 


6. The Government also direct the authorities 
concerned to follow the orders mentioned in paragraph 
4 & 5 above scrupulously. The Commissioner of Land 
Administration and the Director of Survey and Settlement 
are requested to take necessary further action in this 
regard. 


(By Order of the Governer) 


V. RAJARAMAN, 
Secretary to Government. 


PRINTED AND PUBLISHED BY THE COMMISSIONER OF STATIONERY AND PRINTING, CHENNAI 
ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


